தமிழ்நாடு அரசு 

2016 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 2. 40 காசு . 


நாடு 


S 


. 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


கம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மெயே வெல் 


வல்லும் 


எண் 15 ] 


சென்னை , புதன்கிழமை , ஏப்ரல் 13 , 2016 
பங்குனி 31, மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44 (3 ) - ன்கீழ் செயல்படாத 

சங்கங்கள் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் 475/ ஆ4/2016 ) 


செயல்படாத சங்கங்கள் - மூன்று ஆண்டுகளுக்கு மேலானவை சங்கப்பதிவுச் சட்டம் 44(3) ன் கீழ் கலைப்பு பட்டியல் . 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


2 / 2009 


( 3 ) 
Mirracler Public Welfare Trust 4- மூகாம்பிகை நகர் 4 - வது வீதி , திருப்பூர் - 7 
பூம்புகார் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் 13 - ஹார்வி ரோடு , திருப்பூர் - 2 


3/2009 


4 / 2009 


போளரப்பட்டி துல்லிய பண்ணை விவசாயிகள் நலச்சங்கம் விளாமரத்தோட்டம் , மைவாடி . 


5/2009 


The Archery Association of Tiruppur 1A - பங்க ளா ரோடு , திருப்பூர் - 2 


6/ 2009 ஸ்ரீகுருவாயூரப்பன் நகர் , சதாசிவம் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் குருவாயூரப்பன் நகர் , 

பொம்மநாயக்கன்பாளையம் திருப்பூர் - 3 . 


12 /2009 பனிமலர் விவசாயிகள் சங்கம் 6 - 25 - சுண்டக்காம்பாளையம் , போடிப்பட்டி 


16/ 2009 


விஜய் ஸ்போர்ட்ஸ் ரெக்ரியேஷன் கிளப் முத்தையாபிள்ளை லைன் , உடுமலைபேட்டை 


23/2009 


வாத்து வளர்ப்போர் நலச்சங்கம் 6 - 2ஏ - முத்துராஜா வீதி , குமரலிங்கம் . 


24/ 2009 


சின்னம்மநாயக்கன்பாளையம் திருக்கோயில்கள் வழிபாட்டு சங்கம் ஆர்.கிருஷ்ணாபுரம் . 


25 /2009 


திருப்பூர் தம்புள் டிரையர் அசோசியேஷன் 253 - யூனியன் மில்ரோடு திருப்பூர் 


DTP - VI - 1 ( T - Sup .) (15 ) 


[ 1 ] | 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


( 3 ) 


27/ 2009 


Adarsh UP Samaj 95 - ஜே . ஜி . நகர் , திருப்பூர் - 2 . 


28/ 2009 குமரலிங்கம் நண்பர்கள் கேரம் பிளப் மெயின் ரோடு , குமரலிங்கம் 
29/ 2009 செக்கிங் அயரன் , பேக்கிங் அசோசியேஷன் ஜாங்கோ காம்பவுண்ட் , வீரபாண்டி , திருப்பூர் - 5 
31/2009 Tea Public School Old Students Association 3 - வைட் பீல்டு , திருப்பூர் - 3 
32/2009 சங்கு சங்கம் 1 -111ஏ - மண்ண ரை, திருப்பூர் - 7 


33/ 2009 


| தனியார் வங்கிகளால் பாதிக்கப்பட்டோர் உரிமை பாதுகாப்பு சங்கம் பழைய மார்கெட் வீதி , 

திருப்பூர் - 4 


34/2009 ஜோத்தம்பட்டி ஊராட்சி ஜோதி நகர் நலக்குழு - 3 ஜோத்தம்பட்டி , கனியூர் 


35/ 2009 


கடத்தூர் அமராவதி பழைய பாசன விவசாயிகள் சங்கம் 2 - 226 - கிழக்கு தெரு , கடத்தூர் 


36/2009 


MAPLES சென்னிமலைபாளையம் , கரைபுதூர் , அருள்புரம் . 


41/2009 கொங்கு தென்னை சாகுபடி உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கம் மடத்துகுளம் ரோடு , 

குமரலிங்கம் 
42 / 2009 Vetrivel Social Welfare Club 36 -ரேணுகா நகர் , திருப்பூர் - 4 
43/ 2009 | திருப்பூர் மாவட்ட மேன் பவர் சப்ளையர்ஸ் அசோசியேஷன் காமராஜர் ரோடு , திருப்பூர் - 4 


45/ 2009 | 


நல்லூர் ஸ்ரீ வீரமாத்தியம்மன் கோவில் டிரஸ்ட் சங்கம் காசிபாளையம் ரோடு , நல்லூர் 


46/2009 


போடிபட்டு பஞ்சாயத்து ரெசிடென்டஸ் வெல்பேர் அசோசியஷன் 5 - அன்புநகர் போடிபட்டி 


47/2009 திருப்பூர் மாவட்ட மினிபஸ் உரிமையாளர்கள் சங்கம் டி . எஸ் . கே .நகர் , தாராபுரம் ரோடு , திருப்பூர் 
48/2009 திருப்பூர் ஊராட்சி ஒன்றிய ஒப்பந்ததாரர்கள் சங்கம் அங்கேரிபாளையம் , திருப்பூர் - 3 
49/2009 Tirupur District Judo Association 19- ஜெயபிரகாஷ் வீதி , பல்லடம் 


51/2009 கடந்தூர் காக்காபொன்னு அன்னகத்து பாசன விவசாயிகள் சங்கம் கடந்தூர் 


52/2009 


53/2009 
55 /2009 


Tirupur District Tennis Association 21 - ஏ. கே . ஆர் கார்டன் , நேரு நகர் , திருப்பூர் - 8 
பல்லடம் வட்டார போதகர் ஐக்கியம் 51- சின்னியகவுண்டர் வீதி , பல்லடம் . 
Genius Rural Education Awareness Development Service 2 - 259- 1வது வீதி , பொன்நகர் , 

பொல்லிக்காளிபாளையம் , திருப்பூர் 


56/2009 சின்னையா கார்டன்ஸ் குடியிருப்போர் நலச்சங்கம் வடுகபாளையம் , பல்லடம் 


57/ 2009 


திருப்பூர் மாவட்ட புகைப்பட வீடியோ கலைஞர்கள் சங்கம் 11- காமராஜ் ரோடு , திருப்பூர் - 4 


58/2009 ரேணுகாதேவி நாயுடு மற்றும் நாயக்கர் நலச்சங்கம் 12 - 9வது குறுக்குத்தெரு , காங்கயம் ரோடு , 

திருப்பூர் - 4 


60/2009 திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் டென்னிகாய்ட் அசோசியேஷன் பின்னி காம்பவுண்ட் , திருப்பூர் - 1 
61/2009 | திருப்பூர் மாவட்ட அனைத்துவித வியாபாரிகள் சங்கம் பி . என் ரோடு திருப்பூர் - 2 
62 /2009 உடுமலை பூர்வீக ஸ்ரீ நல்லதங்கம்மன் படுவலைகவுண்டன் கூட்டம் இளைஞர் முற்போக்கு சங்கம் 

5 - பாண்டியர் சந்து , உடுமலைபேட்டை 


63/ 2009 மடத்துகுளம் வட்டார அனைத்து கிராம் குடிநீர் பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் சங்கம் 

மைவாடி , உடுமலை 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


( 2 ) 


( 3 ) 


67/2009 திருப்பூர் ஹோசைரி இன்டஸ்ட்ரீஸ் ஸ்டாப் அசோசியேஷன் 95 - முதலிபாளையம் , திருப்பூர் 
68 / 2009 திருப்பூர் மாவட்ட யாதவ சேவா சங்கம் 20 - 3வது வீதி , சிறுபூலுவபட்டி , திருப்பூர் - 3 
71/2009 Udumelpet Sport Club 30E- பாரதியார் காலனி , தாராபுரம் ரோடு , உடுமலைபேட்டை 
76/2009 நீதித்துறை தற்காலிக ஊழியர்கள் நலசங்கம் திருப்பூர் 5 - 21- எம் .புதுப்பாளையம் , பொல்லிகாளிபாளையம் , 

திருப்பூர் 
77 /2009 District Rural Development Agency , Tirupur மாவட்ட ஆட்சியர் வளாகம் , திருப்பூர் - 4 
81/2009 பல்லடம் நாரணாபுரம் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் & 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் 

சமூக நற்பணி முன்னேற்ற சங்கம் அங்காளம்மன் திருக்கோயில் வளாகம் , நாரணாபுரம் , பல்லடம் 
82/2009 திருப்பூர் மாவட்ட கொங்கு வேளாள கவுண்டர்கள் மக்கள் நலசங்கம் 43- காங்கயம் கிராஸ் ரோடு , 

திருப்பூர் 
87/2009 பாண்டிய வேளாளர் நற்பணி மன்றம் மெயின் ரோடு , கனியூர் 
88 /2009 Nippon Shotokan Karate Association 2/277 - குரல் குட்டை 
92/2009 Tirupur District Boxing Association 334- டி. கே . டி மில் ரோடு , வீரபாண்டி , திருப்பூர் 


96/2009 
98/2009 


S .R . N Vidhyalayam Alumini Association லட்சுமிநாயக்கன்பாளையம் , பல்லடம் 
ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் நண்பர்கள் நற்பணி மன்றம் 7 - 260ஏ - 3வது வீதி , குருவாயூரப்பன் நகர் , 

நெருப்பெரிச்சல் 


99 / 2009 


Tirupur Hotel Owners Association 107 - காமராஜ் ரோடு , திருப்பூர் - 4 


101/2009 உடுமலை மினி பஸ் உரிமையாளர்கள் சங்கம் 56 - சீனிவாசா வீதி , உடுமலைபேட்டை 


102/ 2009 உடுமலை ஆட்டு இறைச்சி வியாபாரிகள் நலச்சங்கம் 44 - செல்லமுத்து வீதி , உடுமலைபேட்டை 


103/2009 உடுமலை கோழி வியாபாரிகள் சங்கம் 5 - 282B ஸ்ரீராம் நகர் , உடுமலைபேட்டை 
104/ 2009 J .S .A .V . P Residence Welfare Association 5 -ஏ . வி . பி ஜே . எஸ் . கார்டன் , 15 - வேலம்பாளையம் , திருப்பூர் 


105/2009 


பாவஸாரா ஷத்திரிய மண்டலி 75 - ஈஸ்வரன் கோவில் வீதி , திருப்பூர் - 4 


108 / 2009 


தனியார் ஓய்வூதிய நலச்சங்கம் 6/ 221 - தாராபுரம் ரோடு , பெதப்பம்பட்டி 


113 / 2009 பாட்டையப்பா நகர் லோட்டஸ் கார்டன் குடியிருப்போர் நலசங்கம் சோளிபாளையம் ரோடு , 

15 - வேலம்பாளையம் , திருப்பூர் 


129/2010 அவணான்டீஸ்வரர் லேஅவுட் கண்ணுச்சாமி லே அவுட் மகாலட்சுமி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , 

54 , அவணான்டீஸ்வரர் லே அவுட் ஏரிப்பாளையம் உடுமலைப்பேட்டை 


183/ 2010 


187/2010 


Tirupur District Roll Ball Association 391- கல்லாங்காடு தோட்டம் , பல்லடம் ரோடு , திருப்பூர் 
அருள்மிகு ஸ்ரீ முத்துவிநாயகர் திருக்கோயில் 1/ 343 - அறிவொளி நகர் , ஆறுமுத்தாம்பாளையம் , 

நாரணாபுரம் 


189/ 2010 புளியம்பட்டி துல்லிய வேளாண்மை பண்னை சங்கம் முன்னாள் தோட்டம் , புளியம்பட்டி , பல்லடம் . 


191/ 2010 நுகர்வோர் நலன் ஊழல் ஒழிப்பு மற்றும் சட்ட விழிப்புணர்வு இயக்கம் 33 - நகராட்சி வணிக வளாகம் , 

தளி ரோடு , உடுமலைபேட்டை 


192 /2010 


மடத்துகுளம் தாலூக்கா லாரி உரிமையாளர்கள் சங்கம் 133 - கணேசபுரம் மடத்துகுளம் 


195 /2010 


துங்காவி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு துங்காவி மடத்துகுளம் 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


( 2 ) 


( 3 ) 


199/2010 பட்டதாரிகள் முன்னேற்ற சங்கம் 2வது தளம் , ஏ .பி . டி ரோடு 2வது வீதி , திருப்பூர் - 4 
200/ 2010 உயிர்மை மக்கள் இயக்கம் 3 - லட்சுமிநகர் மெயின் ரோடு , திருப்பூர் - 2 


203 /2010 


திருப்பூர் நுகர்பொருள் வினியோகிஸ்தர்கள் சங்கம் 81/ 8 - V .K . R தோட்டம் , அண்ணாநகர் , 

திருப்பூர் - 1 


206 / 2010 வடக்கு அவினாசிபாளையம் துல்லிய பண்னை விவசாயிகள் சங்கம் துண்டுக்காடு , புதுப்பாளையம் , 

பொல்லிக்காளிபாளையம் 


211/2010 


அவினாசியப்பா லேஅவுட் குடியிருப்போர் நலச்சங்கம் 14- குறிஞ்சி நகர் விரிவு , திருப்பூர் - 4 


213 / 2010 


கோமாதா துல்லிய பண்னை 


சங்கம் 2 /215ஏ - இலுப்பநகரம் , குடிமங்கலம் 


214/2010 துங்காவி துல்லிய பண்னை சங்கம் 16 - துங்காவி மடத்துகுளம் 


215 / 2010 


| 


அன்னை துல்லிய பண்னை விவசாயிகள் நலசங்கம் நல்லகிணறு தோட்டம் , 63 வேலம்பாளையம் , 
பல்லடம் 


216/2010 


217 / 2010 


குருதி பொதுநல இயக்கம் 1/1423 நெருப்பெரிச்சல் , திருப்பூர் 
பசுமை துல்லிய விவசாயிகள் பண்ணை சங்கம் மயிலாபுரம் , மடத்துகுளம் 
திருப்பூர் ஜீவா நகர் வீட்டு உரிமையாளர்கள் நலச்சங்கம் மாகாளியம்மன் திருக்கோயில் வளாகம் , 

ஜீவாநகர் மெயின் ரோடு , திருப்பூர் 


219/ 2010 | 


220/ 2010 தமிழ்நாடு நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு மையம் 130/ 44 - பழைய மார்கெட் வீதி , திருப்பூர் - 4 


221/ 2010 


The Tirupur District Volleyball Association 3(1 ) குறிஞ்சி நகர் விரிவு , ஷெரீப் காலனி , திருப்பூர் , 


223/2010 


அன்பின் பெருமிதம் சமூக சேவை மன்றம் 9 - கரட்டாங்காடு மெயின் வீதி , தாராபுரம் ரோடு , திருப்பூர் 


225/2010 திருப்பூர் மாவட்ட அரவாணிகள் மறுவாழ்வு சங்கம் 1/12 - சக்தி விநாயகர் அரவாணிகள் காலனி , 

புதுநகர் , நெருப்பெரிச்சல் 


228/ 2010 


நாதஸ்வர தவில் கிராமிய கலைஞர்கள் நலவாழ்வு சங்கம் 776ஏ - குறிஞ்சி நகர் மங்கலம் ரோடு , 

பெரியாண்டிபாளையம் திருப்பூர் 


233/2010 


பனியன் கட்டிங் வேஸ்ட் வியாபாரிகள் நலச்சங்கம் 21 - K . N . P காலனி மெயின் வீதி , காங்கயம் 

கிராஸ்ரோடு திருப்பூர் - 4 


235 / 2010 


ஆதவன் தோட்டக்கலை துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் 1/ 48 போடிபட்டி 


238/ 2010 


காந்தியடிகள் தோட்டக்கலை துல்லிய பண்ணை சங்கம் முத்தனம்பாளையம் , திருப்பூர் 


240/ 2010 


பாரதி துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் கண்டியன் கோயில் திருப்பூர் 


241/ 2010 


கொங்கல் நகரம் புதூர் துல்லிய பண்ணை 


சங்கம் 3/ 300 - கொங்கல் நகரம் புதூர் குடிமங்கலம் 


258 /2010 | 


தமிழ் பரம்பரை சித்தர் ஆயுர்வேத மருத்துவர்கள் நலச்சங்கம் 52 - திருச்சி ரோடு , பல்லடம் 


259/ 2010 Patient Welfare Society , Udumelpet அர்பன் ஹெல்த் சென்டர் , வக்கீல் நாகராஜன் வீதி , உடுமலை . 
260/ 2010 | நியு ராயல் கிளப் , 34 , புதுத்தோட்டம் , மெயின் ரோடு , பல்லடம் ரோடு , திருப்பூர் - 4 . 
261/2010 உடுமலைப்பேட்டை உமன்ஸ் புயூட்டிபார்லர் அசோசியேஷன் , 28 - சரவணா வீதி , உடுமலைப்பேட்டை . 
262/2010 ஜிலோபநாயக்கன்பாளையம் வடிமுகபகுதி விவசாயிகள் சங்கம் , கொடிங்கியம் . 
263/ 2010 இலுப்பநகரம் துல்லிய பண்ணை சங்கம் , 3/ 254 - ஆலாமரத்தூர் இலுப்பநகரம் . 


பாளை 


வரிசை 


எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 
மற்றும் வருடம் . 
( 2 ) 

( 3 ) 
264/2010 செந்தூர் முருகன் துல்லிய பண்ணை விவசாயிகள் நலசங்கம் , 8/63 , வள்ளியரச்சல் , காங்கயம் . 
265 /2010 கருப்பண்ணசாமி தோட்டக்கலை துல்லிய பண்ணைய விவசாயிகள் நலச்சங்கம் , விழாமரத் தோட்டம் , 

நாரணாபுரம் . 


266 /2010 சிறுதுளி துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , 4/ 154 , கண்ண ம்மநாயக்கனூர் , உடுமலை . 
267/2010 திருப்பூர் மாவட்ட கால்நடை வியாபாரிகள் சங்கம் , 19 - ஆரம்ப பள்ளி 2 - வது வீதி , தென்னம்பாளையம் , 

திருப்பூர் - 4 . 


268 /2010 திருப்பூர் மாவட்ட எழுதுபொருள் மற்றும் புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் , 34 - சேவூர் ரோடு , 

அவினாசி . 


269/2010 | 


தாராபுரம் வட்ட சமையல் எரிவாயு உபயோகிப்பாளர் சங்கம் , 5 - வ . உ .சி . தெரு , தாராபுரம் . 


270/2010 


தரையரங்கு பணியாளர்கள் & ஊழியர்கள் முன்னேற்ற சங்கம் , ரங்கநாதபுரம் 3வது வீதி , கொங்கு 

மெயின்ரோடு , திருப்பூர் - 7 . 


271/ 2010 ஈஸ்வரசாமி துல்லிய பண்ணைய வேளாண்மை விவசாயிகள் நலச்சங்கம் , கொள்ளுக்காரன் தோட்டம் , 

பெரியபுத்தூர் , கோவிந்தாபுரம் . 


திருப்பூர் , 
2016 மார்ச் 1 . 


த . சுவாமிநாதன் , 
மாவட்டப் பதிவாளர் ( நிர்வாகம் ), 
(உதவி பதிவுத்துறைத் தலைவர் நிலை) . 


1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140( 1) - ன்கீழ் தூத்துக்குடி மண்டல கால்நடை 
பராமரிப்புத் துறை , இணை இயக்குநரின் கட்டுப்பாட்டில் இருந்த கீழ்க்காணும் (நான்கு கோழி /ஆடு வளர்ப்பு கூட்டுறவு 
சங்கங்களின் பதிவினை இரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

( க . எண் 04/ 02/ 2004 ) 
தூத்துக்குடி கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநரின் கடிதங்கள் (1) க . எண் 08/ இ /1991 நாள் : 21- 03 - 2016 , (2 ) க. எண் 
14 / இ /1992 நாள் : 21 - 03 - 2016 , ( 3 ) க .எண் 23 / இ /1991 நாள் : 21 - 03 - 2016 , (4 ) க . எண் 04 / இ /1990 நாள் : 21 - 03 - 2016 ஆகியவற்றின் 
படி கீழ்க்காணும் (நான்கு ) கோழி /ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கங்களின் கலைப்பு நடவடிக்கையை இறுதி முடிவு கட்டுவதற்கான 
முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இச்சங்கங்களின் பதிவினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 
140 (1)- ன்கீழ் இரத்து செய்து கீழ்க்காணுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது . 


வரிசை கலைக்கப்பட்ட கோழி / ஆடு 
எண் வளர்ப்பு கூட்டுறவு 

சங்கத்தின் பெயர் 


சங்கத்தினை 
இறுதி முடிவு 
கட்டிய நாள் 


சங்கத்தின் பதிவு 

எண் 


பதிவு எண் ரத்து 
செய்யப்பட்ட தூத்துக்குடி 
மண்டல கால்நடை 
பாரமரிப்புத் துறை 
இணை இயக்குநரின் 
உத்தரவு விபரம் 


( 2 ) 


( 3 ) 


31 - 08 - 2015 


ஏ . எச். டி . டி . என் .பி .5 


ஏ . எச் . டி. டி. என் .பி .5 
இராமச்சந்திராபுரம் கோழி 
வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 


க . எண் 08 / 02/ 2004, 
நாள் 21 - 03 - 2016 


30 - 09 - 2015 


ஏ . எச் . டி . டி . என் . 108 


ஏ . எச் . டி . டி . என் .108 
அரியநாயகிபுரம் ஆடு 
வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 


க . எண் 14 / 02/2004 , 
நாள் 21 - 03 - 2016 


வரிசை கலைக்கப்பட்ட கோழி /ஆடு 
எண் வளர்ப்பு கூட்டுறவு 

சங்கத்தின் பெயர் 


சங்கத்தினை 
இறுதி முடிவு 
கட்டிய நாள் 


- - - 


சங்கத்தின் பதிவு 

எண் 


பதிவு எண் ரத்து 
செய்யப்பட்ட தூத்துக்குடி 
மண்டல கால்நடை 
பாரமரிப்புத் துறை 
இணை இயக்குநரின் 
உத்தரவு விபரம் 


( 2) 


( 3 ) 


( 4 ) 


29 - 10 - 2015 


ஏ .எச். டி . டி . என் . 228 


க .எண் 23 / அ2 /2004 , 
நாள் 21 - 03 - 2016 


ஏ . எச் .டி . டி . என் . 228 
ஆதாளிகுளம் ஆடு 
வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 
ஏ. எச். டி. டி. என் .பி . 72 
கருங்குளம் கோழி 
வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 


30 - 11 - 2015 


ஏ . எச் .டி . டி .என் .பி .72 


க . எண் 04/ அ2/ 2004 , 
நாள் 21 - 03 - 2016 


மேற்படி உத்தரவு 2016 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 21 - ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது . 


தூத்துக்குடி , 
2016 மார்ச் 24 . 


மரு . ச . ஜெயராமன் , 
மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத் துறை 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


